GOVERNMENT OF TAMIL NADU 

2016 


[Regd . No. TN /CCN /467/2012- 14 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs . 3 . 20 Paise . 


E 
TAM 


TENTO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


W : 
VERE 
B .TR 


ILNADU 


SGOVER 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


UMPHS 


No. 45 ] 


CHENNAI,WEDNESDAY , NOVEMBER 16 , 2016 
Karthigai 1, Thunmugi, Thiruvalluvar Aandu – 2047 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


HOME DEPARTMENT 


The Terrorist and Disruptive Activites (Prevention ) 
Act. — 
Appointment of Certain Official as V Additional 

Judge , City Civil Court, Chennai as Judge of 
Designated Court No . ll at Chennai .. 


675 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


Contract Labour Regulation and Abolition Act . 


675 -676 


Pages. 
CO -OPERATION , FOOD AND CONSUMER 

PROTECTION DEPARTMENT 
Tamil Nadu Co -operative Societies Act. 
Authorisation for the Additional Registrar of 

Co - operative Societies , Chennai Region and 
all the Regional Joint Registrars of Co 
operative Societies for Appointment of 
Managing Directors in Employees Co -operative 
credit Societies for certain period .. 

674 
COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 
The Indian Stamp Act : 
Provisions for the Consolidation of Duty Chargeable 

in respect of issue of Policies by Star Health 
and Allied Insurance Company Limited , 
Chennai through its branches in the State of 
Tamil Nadu for certain period .... 

674 
நெடுஞ்சாலை மற்றும் சிறுதுறைமுகங்கள் துறை 
திருத்த அறிவிக்கை 

674 
HOUSING AND URBAN DEVELOPMENT 

DEPARTMENT 
The Tamil Nadu Town and Country Planning Act. 
Relaxation from the Development Regulation of 

Chennai Metropolitan Development Authority to 
Issue of Planning Permission for revision to 
the earlier approved for change of use from 
office use to Commercial use for the existing 
Building at Velachery Village , Tambaram 
Velachery Main Road , Chennai etc ., . 674 -675 


676 


Appointment of certain persons to be Inspectors 

and defining of their Local Jurisdictions . 
Appointment of the Deputy Chief Inspector of 

Factories to be the Registering Officers . 
Amendment to Notification 
Amendment to the Labour and Employment 

Department Notification . 
Amendment to Notifications 
Nomination of the Joint Chief Inspectors of 

Factories to be the Appellate Officers for the 

whole of the State of Tamil Nadu 
Amendment to Notification 


676 -677 


677 


Labour Courts for Adjudication .. .. 


677 -680 


[673 ] 


D . T.P . - 11 -2 (45 ) — 1 


674 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part II - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CO -OPERATION , FOOD AND CONSUMER PROTECTION 

DEPARTMENT 


நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை 


நிலங்களை கையகப்படுத்துதல் 

திருத்த அறிவிக்கை 
[ அரசாணை ( டி ) எண் 210 , நெடுஞ்சாலை மற்றும் 
சிறுதுறைமுகங்கள் ( எச் . எஸ் . 2) த் துறை , 14 அக்டோபர் 2016 , 

புரட்டாசி 28 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047.) 
No.II(2 )/HWMP /748/2016 . 


அரசாணை ( டி ) எண் . 258 , நெடுஞ்சாலை மற்றும் 
சிறுதுறைமுகங்கள் ( எச் . எஸ்2 ) துறை , நாள் 27 - 11 - 2015 உடன் 
தொடர்புடைய தமிழ்நாடு அரசிதழ் எண் 51 , நாள் 23 - 12 - 2015 , 
பகுதி II - பிரிவு 2 பக்கங்க ள் 865 - 882ல் வெளியிடப்பட்ட 
அறிவிக்கைக்கு பின்வருமாறு திருத்தம் வெளியிடப்படுகிறது : 


Authorisation for the Additional Registrar of Co -operative 

Societies , Chennai Region and all the Regional Joint 
Registrars of Co -operative Societies for Appointment 
ofManaging Directors in Employees Co -operative credit 
Societies for certain period under the Tamil Nadu 
Co- operative Societies Act . 
[G . O .(D ) No. 263, Co -operation , Food and Consumer 
Protection ( CJ1 ) , 7th November 2016 , ஐப்பசி 22 , 

துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047.) 
No . ||( 2 )/CFCP/746/ 2016. -- In exercise of the powers 
conferred by sub - section ( 1 ) of Section 172 of the 
Tamil Nadu Co- operative Societies Act , 1983 (Tamil Nadu 
Act 30 of 1983) , the Governor of Tamil Nadu hereby 
authorises the Additional Registrar of Co -operative Societies , 
Chennai Region and all the Regional Joint Registrars of 
Co- operative Societies , to exercise, within their respective 
iurisdiction . the powers vested in the Government by 
sub - section ( 7 ) of Section 33 of the said Act for the purpose 
of appointing the Managing Director to the Employees 
Co - operative Credit Societies which have an annual turnover 
of not less than rupees five crores and continuously made 
profit for not less than three years as per the audited 
accounts , in the cadre not higher than that of the 
Co - operative Sub - Registrar of the Co - operative Department , 
for a period of one year from the 9th November 2016 . 


திருத்த அறிவிக்கை 
தமிழ்நாடு நெடுஞ்சாலைச் சட்டம் 2001 , பிரிவு 15 
உட்பிரிவு (1) ன் கீழ் (தமிழ்நாடு சட்டம் 34 / 2002 ) மேற்காணும் 
அரசாணை மற்றும் அரசிதழில் வெளியிடப்பட்ட அறிவிக்கையை 
பின்வ ரும் திருத்தங்களோடு வாசிக்கவும் : 


" வரிசை எண் . 159ல் புல எண் . 483B / 1B - ல் ( புன்செய் ) நில 
உரிமையாளர் பெயர் என்ற பகுதியில் யு . ஏ .தாமஸ் கம்பெனி 
லிமிடெட் என குறிப்பிடப்பட்டுள்ளதற்கு பதிலாக " A . V . தாமஸ் 
கம்பெனி லிமிடெட் என திருத்தி வாசிக்கவும் . 


ராஜீவ் ரஞ்சன் , 


அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


PRADEEP YADAV, 
Principal Secretary to Government. 


HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION DEPARTMENT 


Notifications under the Tamil Nadu Town and Country 

Planning Act .) 


Provisions for the Consolidation of Duty Chargeable in 

respect of issue of Policies by Star Health and Allied 
Insurance Company Limited , Chennai through its 
branches in the State of Tamil Nadu for certain period 
under the Indian Stamp Act. 


Relaxation from the Development Regulation of Chennai 

Metropolitan Development Authority to Issue of Planning 
Permission for revision to the earlier approval for 
change of use from office use to Commercial use for 
the existing Building at Velachery Village, Tambaram 
Velachery Main Road, Chennai under the Act. 


[ G . O . MS. No . 167 , Housing and Urban Development 
(UDI ) , 7th October 2016 , புரட்டாசி 21 , துன்முகி , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2047 ) 


[ G . O . ( Rt ) No . 421 , Commercial Taxes and Registration ( J1 ) , 

6th October 2016 , புரட்டாசி 20 , துன்முகி , 

திருவள்ளுவர் ஆண்டு 2047.) 
No.II(2 )/ CTR/ 747/ 2016 . --in exercise of the powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs. 25 ,00 ,0001/- (Rupees Twenty five lakh only ) 
chargeable under the said Act in respect of issue of policies 
by Star Health and Allied Insurance Company Limited , 
Chennai through its branches in the State of Tamil Nadu 
for the period from 1st August 2016 to 31st December 2016 . 


No . II( 2 )/ HOU / 749/ 2016 . - In exercise of the powers 
conferred by Section 113 of the Tamil Nadu Town and 
Country Planning Act , 1971 (Tamil Nadu Act 35 of 1972) , 
the Governor of Tamil Nadu hereby relaxes the Development 
Regulation 28 ( 2 )G relating to setback requirements by 0 .2m 
on the north , by 0 . 96m on the south and 1 .49m on the east 
from the ramp in favour of Thiru . Y . Pallakkudurai & 
Tmt . P .Sujatha , Velachery , Chennai- 42 to issue Planning 
permission for revision to the earlier approval for change 


K . ARUNACHALAM , 
Joint Secretary to Government. 


Nov. 16 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


675 


of use from office use to commercial use for the existing LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 
Basement Floor + Stilt Floor + 9 Floor building at Survey 
No .249/ 2B (Part ), T .S .No.6 , Block No. 199 , Velachery Village , 

Notifications under Contract Labour Regulation and 
Door No . 37 , Tambaram -Velachery Main Road, Chennai. 

Abolition Act. 
ChennaiMetropolitan Development Authority have acceptedA ppointment of certain persons to be Inspectors and 
for planning permission to build Residential Houses in 

defining of their Local Jurisdictions 
the School site at Plots in Mudichur and grant 

Amendment to Notifications 
de -reservation of School site into residential Plot under 
the Act. 

[G .O . Ms. No. 202 , Labour and Employment (H1), 

21st October 2016 , puud 5, 5/60 (LS), (hubiri 
[G . O . (3D ) No. 181, Housing and Urban Development 

HOOT - 2047.] 
(UD -V ), 28th October 2016 , muug 12 , 5645), 
hoithoui 36000 – 2047.] 

No. II ( 2 )/LE/752 /2016 . - In exercise of the powers 

conferred by sub -section ( 1) of Section 28 of the Contract 
No. 11( 2 )/HOU /750 / 2016 . - In exercise of powers 

Labour (Regulation and Abolition ) Act, 1970 (Central Act 37 
conferred under Section 113 of the Tamil Nadu Town 

of 1970 ), the Governor of Tamil Nadu hereby makes the 
and Country Planning Act, 1971 (Tamil Nadu Act 35 of 1972 ) 

following amendment to the Labour and Employment 
the Governor of Tamil Nadu hereby allowing de- reservation 

Department Notification No .1|( 2 )/LE /23/ 2006 , published at 
of school site into residential plot at plots bearing S .No . 300/ 

page 17 of Part Il -Section 2 of the Tamil Nadu Government 
1A1A , 1A1B , 1A1C and 1A1D in Mudichur Village with a 

Gazette , dated the 11th January 2006 . 
condition to the appellant to obtain approval from Chennai 
Metropolitan Development Authority within three months time. 

AMENDMENT 


DHARMENDRA PRATAP YADAV , 

Secretary to Government. 


In the said Notification , for the Serial Numbers 1 to 12 
in column ( 1) and the corresponding entries in column (2 ), 
thereof , the following entries shall, respectively, be 
substituted namely : 


HOME DEPARTMENT 


Local Limits 


Appointment of Certain Official as V Additional Judge, City 
Civil Court, Chennai as Judge of Designated Court No. ll at 
Chennai under the Terrorist and Disruptive Activities 
( Prevention ) Act. 


Persons 

( 1) 


( 2 ) 


Amendment to Notification 


[G .O . (D ). No. 1034 , Home (Courts - 11), 27th October 2016 

quud 11, Sooryofil, 1526 3460016 – 2047.] 


No. II (2 )/H0 /751/2016 . - In exercise of powers conferred 
by sub - section (4 ) of section 9 of the Terrorist and disruptive 
Activities (Prevention ) Act, 1987 (Central Act 28 of 1987 ), 
the Governor of Tamil Nadu , with the concurrence of the 
Chief Justice , Hight Court of Madras , hereby makes the 
following amendment to the Home Department Notification 
No. II (2 )/HO /5124 /(DJ)/92 ,Published at page 3 of Part II 
Section 2 of the Tamil Nadu Government Gazette , 
Extraordinary , dated the 21st October 1992 , as subsequently 
amended : 


1. Director of Industrial 

Safety and Health 
2 . Senior Additional Director 

of Industrial Safety and 

Health 
3 . Senior Additional Director 

of Industrial Safety and 
Health (Building and 
Other Construction 

Workers.) 
4 . Additional Directors of 

Industrial Safety and 

Health . 
5 . Joint Directors of 

Industrial Safety 

and Health . 
6 . Joint Director of 

The Whole of the State of 
Industrial Safety and Tamil Nadu . 
Health ( Testing and 

Safety ). 
7 . Joint Director of Industrial 

Safety and Health 

(Health and Safety ). 
8 . Joint Directors of 

Industrial Safety and 


AMENDMENT 


In the said Notification , for the expression “ Thiru 
S . Senthil Kumaresan , V Additional City Civil and Sessions 
Judge , Chennai”, the following expression shall be 
substituted namely : 


“ Thirumathi J. A . Kokila , V Addition City Civil and Sessions 
Judge, Chennai”. 


APURVA VARMA, 
Principal Secretary to Government. 


676 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part 1 - Sec. 2 


( 2 ) 


20 . Assistant Directors of 

Industrial Safety and 
Health (Building and 
Other Construction 

Workers ). 
21. Additional Director of 

Industrial Safety and 

Health (Mobile team ). 
22 . Deputy Director of 

Industrial Safety and 
Health (Mobile team ). 


Virudhunagar District.” 


Appointment of the Deputy Chief Inspectors of Factories 
to be the Registering Officers . 


Amendment to Notification 


[G . O . Ms. No. 202, Labour and Employment (H1), 
21st October 2016 , muud 5, 560T406), 

திருவள்ளுவர் ஆண்டு- 2047.) 
No . II(2 )/LE /753/2016 . — In exercise of powers conferred 
by Section 6 of the Contract Labour (Regulation and 
Aboilition ) Act, 1970 (Central Act 37 of 1970), the Governor 
of Tamil Nadu hereby makes the following amendment to 
the Labour and Employment Department Notification 
No. ||( 2 )/LE/21/2006 , published at page 16 of Part II-Section 2 
of the Tamil Nadu Government Gazette , dated the 
11th January 2006 . 


Persons 

Local Limits 
( 1) 
Health (Registration ). 
9 . Joint Director of Industrial 

Safety and Health 

(Training Centre ). 
10 . Deputy Director of 

Industrial Safety and 
Health (Testing and 

Safety ). 
11. Deputy Director of 

Industrial Safety and 
Health , Office of the 
Additional Director of 
Industrial Safety and 

Health , Trichy. 
12 . Deputy Directors of 

Industrial Safety and 
Health I, II , III (Training 

Centre ). 
13. Assistant Director of 

Industrial Safety and 

Health (Health & Safety ). 
14 . Assistant Director of 

Industrial Safety and 

Health ( Testing & Safety ). 
15 . Assistant Director of 

Industrial Safety and 
Health , Office of the 
Additional Director of 
Industrial Safety and 

Health , Trichy. 
16 . Deputy Directors of Local limits assigned to 

Industrial Safety and them under sub - section ( 1) 
Health . 

of Section 8 of the 
Factories Act , 1948 

(Central Act LXIII of 1948 ). 
17 . Assistant Directors of 

Industrial Safety and 

Health . 
18 . Joint Directors of Local limits assigned to 

Industrial Safety and them under sub -section (3 ) 
Health . ( Building and of Section 42 of 
Other Construction Building and Other 
Workers ). 

Construction Workers 
(Regulation of Employment 
and Conditions of Service ) 
Act, 1996 (Central Act 27 of 

1996 ). 
19 . Deputy Directors of 

Industrial Safety and 
Health (Building and 
Other Construction 
Workers ). 


AMENDMENT. 


In the said Notification , for the expression “Deputy Chief 
Insepectors of Factories ”, the expression “ Joint Directors of 
Industrial Safety and Health ” shall be substituted . 


Amendment to the Labour and Employment Department 
Notification . 


Amendment to Notification 


[G .O . Ms. No . 202 , Labour and Employment (H1), 
21st October 2016 , muug 5, 51604 , $ (16261r666 

HO0T0 – 2047.] 
No. 11 ( 2 )/LE/754 /2016 . - In exercise of the powers 
conferred by Section 11 of the Contract Labour (Regulation 
and Aboilition ) Act, 1970 (Central Act 37 of 1970 ), the 
Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Labour and Employment Department 
Notification No . II (2 )/LE/2685 / 1991 , published at page 351 
of Part II- Section 2 of the Tamil Nadu Government Gazette, 
dated the 22nd May 1991 . 


AMENDMENT. 


In the said Notification , in the Table , for the expression 
in column (1) and the entries relating thereto in column (2) 
and ( 3 ) in serial No. ( 3 ), the following expressions and the 
entries shall respectively be substituted , namely: 


Nov . 16 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


677 


" (3 ) Deputy Directors All factories Local limits 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
of Industrial Safety coming under assigned to 10(2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
and Health . 

the Purview of them under sub நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
the Factories section ( 1 ) of சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 
Act , 1948 section 8 of the கொள்ளப்படுகிறது . 
(Central Act Factories Act, 
LXIII of 1948 ) . 1948 ( Central 

இணைப்பு 
Act LXIII of 

எழுவினா 
1948 )." 

16 - 10 - 2015ஆம் தேதியில் திரு . சீனிவாசன் ( எண் . 21983 ) 
Nomination of the Joint Chief Inspectors of Factories to 

என்ற தொழிலாளியை சென்னை கன்னிகைப்பேர் கிராமத்திலிருந்து 
be the Appellate Officers for the whole of the State of 

பட்டான் சேறு தொழிற்சாலைக்கு இடமாற்றம் செய்திருக்கும் 
Tamil Nadu 

நிர்வாகத்தின் உத்தரவை இரத்து செய்ய வேண்டுமென 
Amendment to Notification 

தொழிற்சங்கம் கோருவது நியாயம்தானா ? ஆம் எனில் , உரிய 

உத்தரவு பிறப்பிக்க . 
[G .O . Ms. No. 202, Labour and Employment (H1), 
21st October 2016 ஐப்பசி 5 , துன்முகி , திருவள்ளுவர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , திண்டுக்கல் 
ஆண்டு - 2047. ] 

[ அரசாணை (டி ) எண் 555 , தொழிலாளர் மற்றும் 
No . II ( 2 )/LE/ 755 / 2016 . - in exercise of the powers 

வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 3 அக்டோபர் 2016 , 
conferred by sub - section ( 1) of Section 15 of the Contract 

புரட்டாசி 17 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 .) 
Labour ( Regulation and Abolition ) Act , 1970 (Central Act 37 No . II (2 ) /LE / 757/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
of 1970) , the Governor of Tamil Nadu hereby makes the குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
following amendment to the Labour and Employment கழகம் , திண்டுக்கல் என்ற நிர்வாகத்திற்கும் , பொதுத் தொழிலாளர் 
Department Notification No . | |( 2 )/LE/ 25 / 2006 , published at சங்கம் , திண்டுக்கல் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
page 18 of Part II- Section 2 of the Tamil Nadu Government தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
Gazette , dated the 11th January 2006 . 

மேற்சொன்ன தகராறை , நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
AMENDMENT 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
In the said Notification , for the expression “ Joint Chief 

(மத்திய சட்டம் XIV /1947 ) 10( 1)(c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் 
Inspectors of Factories” , the expression “ Additional Directors 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
of Industrial safety and Health ” shall be substituted . 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
Disputes between Workmen and Managements referred 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
to Labour Courts for Adjudication . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் , 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
திருவள்ளூர் மாவட்டம் . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
[ அரசாணை (டி ) எண் 539 , தொழிலாளர் மற்றும் 

திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 
வேலைவாய்ப்பு ( அ2)த் துறை , 26 செப்டம்பர் 2016 , 

கொள்ளப்படுகிறது . 
புரட்டாசி 10 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047.) 

இணைப்பு 
No . II (2 )/LE/756 /2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் 
இயங்கி வரும் பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் என்ற திரு . P . மனோகரன் , என்ற நடத்துனரின் (பணி எண் . 
நிர்வாகத்திற்கும் ஒன்றுபட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற 

62497 ) வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட 
தொழிற்சங்கத்திற்குமிடையே திரு . சீனிவாசன் என்ற 

பயன்களுடன் 4 (நான்கு வருட காலத்திற்கு நிறுத்தம் செய்து 
தொழிலாளியின் பணியிட மாற்ற உத்தரவை ரத்து செய்யக் கோரி 

நிர்வாகம் பிறப்பித்த 05 - 10 - 2013 - ஆம் நாளிட்ட உத்தரவை 

ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

நியாயமானதுதானா ? 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
அவர்கள் கருதுவதாலும் ; 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி , 

லிட் , நாகர்கோவில் . 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10( 1)(c ) பிரிவிலும் , 10 ( 1)(d ) பிரிவின் [ அரசாணை ( டி ) எண் 572 , தொழிலாளர் மற்றும் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

வேலைவாய்ப்பு (சி ) த் துறை, 5 அக்டோபர் 2016 , புரட்டாசி 19 , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 

துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047.) 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று No . II (2)/LE /758 /2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
இதனால் ஆணையிடுகிறார் . 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 


678 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி லிட் , நாகர்கோவில் என்ற 

இணைப்பு 
நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் தொழிலாளர் 

எழுவினா 
சங்கம் , நாகர்கோவில் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; திரு . ஆ . இராமன் ஓட்டுனருக்கு (பணி எண் 2695 ) 

வழங்கப்பட்ட தண்டனையை இரத்து செய்து , 1 - 6 - 2004 முதல் 
மேற்சொன்ன தகராறை , திருநெல்வேலி தொழிலாளர் 

ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு வழங்க வேண்டுமென்ற 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி 
( மத்திய சட்டம் XIV/ 1947 ) 10 ( 1)(c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

[ அரசாணை (டி ) எண் 605 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( பி1) த் துறை , 20 அக்டோபர் 2016 , ஐப்பசி 4 , துன்முகி , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , இணைப்பில் 
காணும் எழுவினாவுடன் , திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் 

திருவள்ளுவர் ஆண்டு - 2047.) 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் No . II (2 )/LE /760/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
ஆணையிடுகிறார் . 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

அரசு போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வவேலி என்ற 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நிர்வாகத்திற்கும் , நெல்லை சிதம்பரனார் குமரி மாவட்ட அரசு 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் தொழிற்சங்கத்துகுமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
கொள்ளப்படுகிறது . 

என்று அரசு கருதுவதாலும் ; 
இணைப்பு 

மேற்சொன்ன தகராறை , நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
எழுவினா 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
திரு . B . P . குமார் , ஓட்டுனருக்கு (பணி எண் 2891) அவருடன் 

( மத்திய சட்டம் XIV /1947 ) 10 ( 1)(c ) பிரிவிலும் , 10( 1 )(d ) பிரிவின் 
பணியில் சேர்ந்த திரு . R . முருகன் , ஓட்டுனர் , (பணி எண் 2895 ) 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
என்பவரைவிட குறைந்த சம்பளம் வழங்கப்படுவதால் ஏற்படும் 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
சம்பள வித்தியாசத்தை சரி செய்ய வேண்டும் என்ற 

திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் 
எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
[ அரசாணை ( டி ) எண் 574 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
( சி ) த் துறை , 5 அக்டோபர் 2016 , புரட்டாசி 19 , துன்முகி , 

10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
திருவள்ளுவர் ஆண்டு - 2047.) 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 
No. II (2 )/LE / 759/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வவேலி லிட் , நாகர்கோவில் 

இணைப்பு 
என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் 

எழுவினா 
தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் 

என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது ஓட்டுநர் , திரு . வி . ஆவுடையப்பன் , (பணி எண் . 9006 ) 
என்று அரசு கருதுவதாலும் ; 

என்பவரின் வருடாந்திர ஊதிய உயர்வை அதன் திரண்ட 

பயனுடன் இரண்டு வருடத்திற்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் 
மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் வழங்கிய 03 - 11 - 2010 - ஆம் நாளிட்ட உத்தரவினை ரத்துசெய்ய 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் [ அரசாணை (டி ) எண் 606 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10( 1)(c ) பிரிவிலும் , 10( 1 )(d ) பிரிவின் ( பி1) த் துறை , 20 அக்டோபர் 2016 , ஐப்பசி 4 , துன்முகி , 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , திருவள்ளுவர் ஆண்டு - 2047.) 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , இணைப்பில் 

No . II(2 )/LE/761/2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
காணும் எழுவினாவுடன் , திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வவேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
ஆணையிடுகிறார் . 

நெல்லை சிதம்பரனார் குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற 
10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

தொழிற்சங்கத்துக்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

என்று அரசு கருதுவதாலும் ; 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் மேற்சொன்ன தகராறை , நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
கொள்ளப்படுகிறது . 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


Nov . 16 , 2016 ] | 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


679 


திருநெல்வே வென்று மாதங்களுணையைப் பெற்றுக்கட்டத்தின் நெல்லைாத்து கழகம், திருநெதவை. 


1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் [ அரசாணை ( டி ) எண் 618 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 (1 )( c ) பிரிவிலும் , 10(1 )(d ) பிரிவின் ( பி ) த் துறை, 24 அக்டோபர் 2016 , ஐப்பசி 8 , துன்முகி , 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 . ) 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

No . II (2)/LE /763/2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

போக்குவரத்து கழகம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் நெல்லை சிதம்பரனார் குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் என்று அரசு கருதுவதாலும் ; 
கொள்ளப்படுகிறது . 

மேற்சொன்ன தகராறை , நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
இணைப்பு 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
எழுவினா 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

(மத்திய சட்டம் XIV /1947 ) 10 ( 1) (c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் 
ஓட்டுநர் , திரு . T . முருகானந்தம் , (பணி எண் 7844 ) 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
என்பவரின் வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
பயனின்றி ஆறு மாதங்களுக்கு நிறுத்தி வைத்தும் 

திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட 
பேருந்து எண் TN 72 N 0922 - க்கு ஏற்படுத்தியுள்ள டயர் 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
சேதாரத்தொகை ரூ . 2496/ - ல் ஐந்து சதவீதமான ரூ . 125/- ஐ 
மட்டும் அவரின் ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்து நிர்வாகம் 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
பிறப்பித்த 15 - 02 - 2011 ஆம் தேதியிட்ட உத்தரவை ரத்து செய்ய 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 

கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை ( டி ) எண் 616 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 21 அக்டோபர் 2016 , ஐப்பசி 5 , 

இணைப்பு 
துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047.) 

எழுவினா 
No . II (2)/LE /762/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

ஓட்டுநர் , திரு . T . முருகானந்தம் , (பணி எண் 7844 ) 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

என்பவரின் வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட 
போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வவேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 

பயனின்றி ஆறு மாதங்களுக்கு நிறுத்தி வைத்தும் 
நெல்லை சிதம்பரனார் குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 

பேருந்து எண் TN 72 N 0922 - க்கு ஏற்படுத்தியுள்ள 
எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற 
தொழிற்சங்கத்துக்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 

டயர் சேதாரத்தொகை ரூ . 950 / - ல் ஐந்து சதவீதமான 

ரூ . 47 .50/ - ஐ மட்டும் அவரின் ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்து 
என்று அரசு கருதுவதாலும் ; 

நிர்வாகம் பிறப்பித்த 15 - 02 - 2011 ஆம் தேதியிட்ட உத்தரவை 
மேற்சொன்ன தகராறை , நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் , நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை . 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1 )(d ) பிரிவின் 

[ அரசாணை (டி ) எண் 608 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

(சித் துறை , 20 அக்டோபர் 2016 , ஐப்பசி 4 , துன்முகி , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 

திருவள்ளுவர் ஆண்டு - 2047 .] 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

No. II(2 )/LE / 764/2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

போக்குவரத்து கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு 
10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

அரசு போக்குவரத்துக் கழக தேசிய தொழிலாளர் சங்கம் , என்ற 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 

என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் 
இணைப்பு 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
எழுவினா 

அவர்கள் கருதுவதாலும் ; 
திரு . S . பட்டமுத்து , என்ற ஓட்டுனரின் ( பணி எண் 9523 ) 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
வருடாந்திர ஊதிய உயர்வை அதன் திரண்ட பயனுடன் ஆறு 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10( 1)(c ) பிரிவிலும் , 10( 1 )(d ) பிரிவின் 
மாதத்திற்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 17 - 08 - 2012 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
ஆம் நாளிட்ட மேல்முறையீட்டு உத்தரவினை ரத்து செய்ய 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , இணைப்பில் 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

காணும் எழுவினாவுடன் , மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 


680 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில்தகராறுகள் சட்டத்தின் 

இணைப்பு 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

எழுவினா 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

திரு . M . தெய்வேந்திரன் , (பணி எண் 55345 ) என்ற 

ஓட்டுனரின் வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட 
இணைப்பு 

பயன்களுடன் இரண்டு வருட காலத்திற்கு நிறுத்தம் செய்து 

நிர்வாகம் வழங்கிய 31 - 12 - 2009 - ஆம் நாளிட்ட உத்தரவினை 
எழுவினா 

ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
திரு . R . ராஜேந்திரன் , நடத்துனரின் (பணி எண் CR 06448 ) நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
அடுத்த கட்ட ஊதிய உயர்வு ஏதேனும் இருப்பின் , அதனை [ அரசாணை ( டி ) எண் 636 , தொழிலாளர் மற்றும் 
இரண்டு வருட காலத்திற்கு அதன் திரண்ட பயனுடன் வேலைவாய்ப்பு (பிரித் துறை , 27 அக்டோபர் 2016 , ஐப்பசி 11, 
( With cumulative effect ) நிறுத்தம் செய்து நிர்வாகம் பிறப்பித்த 

துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047.) 
28 - 07 - 2011 - ம் தேதியிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் 

No . II (2)/LE/766/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

கழகம் , ( மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற நிர்வாகத்திற்கும் , 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் , ( மதுரை) 

ஆர்எம்டிசி ஓர்க்கர்ஸ் யூனியன் (ஏ. ஐ . டி. யு .சி ), திண்டுக்கல் மாவட்டம் 
லிமிடெட் , திண்டுக்கல் . 

என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 

என்று அரசு கருதுவதாலும் ; 
[ அரசாணை ( டி ) எண் 634 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி ) த் துறை , 27 அக்டோபர் 2016 , ஐப்பசி 11 , துன்முகி , 

மேற்சொன்ன தகராறை , நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
திருவள்ளுவர் ஆண்டு - 2047. ) 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
No . II(2 )/LE /765/2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1) (c ) பிரிவிலும் , 10( 1 )(d ) பிரிவின் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
போக்குவரத்து கழகம் ( மதுரை ) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக (மதுரை ) 

திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
லிட் . , வீரபாண்டிய கட்டபொம்மன் தொழிற்சங்கம் , தேனி என்ற 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
மேற்சொன்ன தகராறை , நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் கொள்ளப்படுகிறது . 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10( 1 )( c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

இணைப்பு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

எழுவினா 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட 

திரு . ஏ . ஆரோக்கியதாஸ் (பணி எண் DR 51575 ) என்ற 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

ஓட்டுனருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

பயன்களுடன் ஒரு வருட காலத்திற்கு நிறுத்தம் செய்தும் , 

பேருந்தின் சேதாரத் தொகையில் ரூ750/ - ஐ ( ரூபாய் எழுநூற்று 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

ஐம்பது மட்டும் ) சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்தும் , நிர்வாகம் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

வழங்கிய 09 - 12 - 2013 - ஆம் நாளிட்ட தண்டணை உத்தரவினை 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 

ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
கொள்ளப்படுகிறது . 

நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


பெ . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


